T03950 


R001 :2011 


பரதேவி துணை . 


அனந்தங்காடு 


அல்லது 


ஸ்ரீவாங்கள் என்கிற சந்நியாசிசெய்த 
பூஜையும் , அநந்த பத்மநாபர் 

ஸ்தோத்திரமும் . 


45 


சென்னை 


R. S. சுபலக்ஷமி அம்மாளால் 

பிரசுரிக்கப்பட்டது . 


பத்தாம் பதிப்பு . 


PRINTED AT THE 
BHARATI VIJAYAM PRESS , TRIPLICANE , MADRAS . 


3950 


1947 
Copy - right Registered . 


Price Annas 3 ] 


( விலை அணா . 


பரதேவீ துணை . 


முகவுரை . 


இந்த அனந்தங்காடு என்னும் பாட்டில் , மலையாளத்தில் 
ந்தபுரமென்கிற ஸ்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆதிமூலப் 
பாகிய ஸ்ரீ அனந்த பத்மநாப ஸ்வாமியின் சயனமும் , அவர் 
சயனம் பண்ணக் காரணமாக இருந்த ஸ்ரீவரங்கள் என்கிற 
வலி சரித்திரமும் விளங்குகின்றன . ஸ்ரீவரங்கள் என்பவர் 
கர் , வாயென்றும் , ஜாதியில் மாத்துவப் பிராமணரென்றுந் 
றது . இவர் வெகு காலமாய் ஸ்ரீ மகா விஷ்ணுவைக் குழந்தை 
த தேவகி தேவியாருக்குப் புத்திரனாகப் பிறந்து ஆயர்பாடியில் 
பாடிக் காட்டிய பாலகோபால வடிவத்தை தரிசித்து நேத்திரா 
டைய எண்ணி , பூஜாமுகத்தில் தியானம் பண்ணிக்கொண்டு 
. இப்படியிருக்கையில் ஒருநாள் பூஜாகாலத்தில் தியானத்தி 
தம்பொழுது , பகவான் சர்வாபரண பூஷிதராய் கண்டோர் 
ஆனந்த பரவசமாகக் கோலா கலமாகக் கூத்தாடியும், மழலைச் 
லால் செவிக்கு இன்பத்தை உண்டாக்கியும் , விளையாடிக் 
டே சந்நியாவியை ஆலிங்கனஞ்செய்து மடிமேலும் ஏறினார் . 
ரிஷி - தனக்கு தியானத்தில் சிந்தை லயித்திருந்ததி 

அல்லது ப்ராரப்த கர்மம் தீராததினாலேயோ , 
திவ்வியமங்கள விக்ரகமாகிய இந்த பாலகோபாலர் 
டியைக்கண்டு நேத்திராநந்தமடையும் பூர்ண தவம் - முடி 
மயினாலேயோ, மூடின கண் திறக்காமலே மடியில் ஏறின 
தெயைப் புறங்கையால் தள்ளி , பூஜாகாலத்தில் இடையூறு 
காதே என்றும் , சும்மரவிருந்தால் பிறகு பழம் தருவேனென்றும் 
பணக் குழந்தைக்குச் சொல்லுவது போல சொல்ல பகவானாகிய 

குழந்தை தன்னைப் புறங்கையால் அதட்டி, " எட்ட இரு 
சொல்லைப் பொறாமல் , தன் மழலைச்சொல்லால் தபஸை நிறுத் 

சொல்லிவிட்டு , இவரால் தள்ளப்பட்ட இந்தக் குழந்தை 
இனி இவர் என்ன கெஞ்சிக் கேட்டுக்கொண்டாலும் 


2 


மறு 


காண்பிக்கிறதில்லை என்ற எண்ணத்தோடு , தான் வந்த ஜாடையைத் 
தெரிவிக்க மின்னல் போல் தன் உருவைக் காட்டி மறைந்து , இனி 
உனக்கு அனந்தங்காட்டில் தரிசனங் கொடுக்கப்படு மென்று அசரீரி 
வாக்காகச் சொல்லி , அவர் பின்னும் தான் முன்னுமாகத் தான் நடந்து 
போகும் சந்தடியைக் காட்டிக்கொண்டே அனந்தக் காட்டுக்களை 

கழைத்துப் 
போய் , புருஷோத்தமராகிய பகவான் பெரிய ரூபத்தோடு சயனம் 
பண்ணிச் சந்நியாஸிக்குத் தரிசனமும் முக்தியம் கொடுத்தார் . சயனம் 
பண்ணின காலத்தில் மூன்று ஊருக்குச் சரியாக இருந்த பகவான் 
உருவம் இப்பொழுது மூன்று வாக 

வாசற்படி அளவாகக் குறுகி 

கிவிட்டதா 
மாகையால் , திருமுடியின் தரிசனம் முதல் வாசற்படியாலும் , திரு 
நாபிக்கமல தரிசனம் இரண்டாவது வாசற்படியாலும் , திருவடியின் 
தரிசனம் மூன்றாவது வாசற்படியாலும் இப்பொழுது காண்பிக்கப் 
படுகின்றது . 

மூன்று வரசற்படியுள்ள கர்ப்பக்கிரகத்தில் பெரிய 
ஆகிருதியான உத்தோடு பகவான் சயனம் பண்ணிக்கொண்டிருக் 
கிறார் . இன்றைக்கும் முதலில் சந்தியாவ பூஜையும் ( அதாவது 
பச்சரிசி , மாங்காய் நைவேத்தியமும் ) பிறகு பால் பரமான்ன நைவேத் 
தியமும் மிகவும் விமரிசையாக நடந்து கொண்டு வருகிறது . இந்தக் 
கதையை ஒட்டி இன்றைக்கும் எந்தவேலையில் ஈரமிருந்தாலும் ஒரு 
குழந்தை வந்தால் ( எவர் குழந்தையானாலும் சரி ) அதைப் பிரம்மஸ்வ 
ரூபமாக எண்ணி எடுத்துக்கொண்டாடவேண்டும் என்றும் , கோபத் 
தோடு ஒரு குழந்தையையும் தள்ளலாகாதென்றும் , பூஜைக்கு வைத் 
திருக்கும் எந்த 

வள துவையானாலும் ஒரு குழந்தை கேட்டால் 
கொடு நகவேண்டுமென்றும் , குழந்தைகள் பிரத்தியட்ச தெய்வ 
மென்றும் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் . வேறு எந்த விதமாய்க் 
கோபித்துக்கொண்டாலும் ஒரு குழந்தையை புறங்கையால் மட்டும் 
தள்ளக்கூடாது எ 

என்பார்கள் . 
வித்தியாசமானவும் , பொருத்தமானவமான சில மெட்டுக்கள் 
இதற்குண்டு . அவைகளை இந்தப் பாட்டுத் தெரிந்த பாட்டிமார்களிடம் 
கேட்டுத் தெரிந்துகொள்ளலாம் . வேறு பொருந்தக்கூடிய மெட் 
டுக்களை அங்கங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் . 

இதிலடங்கிய பாகவதலீலை " என்னும் பாகம் ( 265 முதல் 340 
வரையில் ) இந்தப் பாட்டைச் சேர்ந்ததல்ல . 

இந்தப் பாட்டை ஆக்கியோர் இன்னாரென்று ஏற்படவில்லை , 
பொதிந்து கிடக்கும் பிழைகளின் பகுதியால் வெகுகாலத்ததாக 


3 


ஊகிக்கலாம் . 

நான் கேட்டபடி எழுதியதை அநேகமாய் வரிக்குவரி 
திருத்தி உருவாக்கியிருக்கிறேன் . 


இந்த மகிமைபொருந்திய ஸ்ரீ அனந்த பத்மாாபர் ஸ்தோத்திரப் 
பாடலை சகலரும் வாங்கிப் படித்து ஆனந்தமடைவதோடு ஸ்ரீ கண்ண 
மூர்த்தியின் அருளுக்குப் பாத்திரராவார்களாக . 


R. S. சுபலக்ஷமி அம்மாள் . 


ஸ்ரீபரப்பிரம்ம ஸ்வரூபியாகிய பாலமூர்த்தி கண்ணனுக்கு 

இதை சமர்ப்பிக்கிறேன் . 


ஓம் - தத் -- ஸத் . 


வ : 


அனந்தங்காடு 
ஸ்ரீவாங்கள் என்கிற சந்நியாசி செய்த 
பூஜையும் அனந்த பத்மநாபீர் 

ஸ்தோத்திரமும் 


கணபதி வணக்கம் . 

( 1 - வது மெட்டு .) 
1 சிந்தை திடங்கொண்ட ஸ்ரீவாங்களும் 

ஸ்ரீகிருஷ்ணன்றனைப் பூஜித்ததை 
2 பரிவுடனிந்தக் கதைநடத்த 

பக்தியுடனுமை புத்திரனே 
3 தும்பிமுகத்தோனே கணபதியே 

சிவந்தகனிபழந் தேங்காயும் 
4 தப்பாமலேநான் படைத்திடுவேன் 

சக்திகணபதி முன்னடவும் 
5 அனந்தபுரத்தானின் திருமருகா 

ஆதிசிவனார்க்குப் புத்திரனே 
6 தினந்தோறும்கனி மோதகமும் 

சீடை செவ்விளநீர் படைப்பேன் 
7 அனந்தங்காட்டிலே ஆதிமூலம் 

அன்று நடத்திய லீலை சொல்ல 
8 ( என் ) மனந்தன்னில் வந்து முன்னடவும் 

மயில்வாகனார்க்கு மூத்தவரே 


10 


--வாணி . வணக்கம்.. 


நா 


9 ரவில் நிலைக்குமென் தாயாரே 

நான் முகவர்க்குத் தேவியரே 
10 பாரேழுங்கீர்த்தி மிகவிளங்க 

பத்மநாபராய் உதித்தவர்தன் 
11 சோபைசொல்லவே முன்னடவும் 

ஸரஸ்வதி உன்னை மறவேனே 


ன 


ஸ்ரீவாங்கரிஷியின் பூஜை . 
12 கர்மபந்தங்கள் தானொழிந்து 

கலியுகம்விட்டு ஈடேற 
13 நன்மையான அந்த ஸ்ரீவாங்களும் 

நல்லவிஜய நகரந்தனில் 
.14 ஜென்மஜென்மந்தோறும் பூஜித்து 

ஸ்ரீவாங்கள் பூஜை பண்ணிவந்தார் 
15 சங்கம் பூஜித்து ஸ்ரீவாங்களும் 

சதுர்வேதக்கோடி யந்திரத்தால் 
16 பிங்களை தன்னி லிடை நிறுத்தி 

பிரணவமூர்த்தியை உச்சரித்து 
17 எங்கும் ஓடாமல் வாயுவை 

இந்திரியங்களை உள்ளடக்கி 
அங்க அஷ்டாங்க யோகத்தினால் 

அஷ்டாக்ஷரத்தினால் ஆராதிப்பர் 
19 சங்கையறநின்று ஆராதித்து 

தியானம்பண்ணியே ஸ்ரீவாங்களும் 
20 கண்களித்திடும் பாலரூபக் 

கண்ணமூர்த்தியைச் சிந்தைபண்ணி 
21 சங்கபூஜை கலசபூஜை 

ஸர்வாந்தரி யாத்மாவைப் பூஜைசெய்தார் 


6 ) 


ஸ்ரீபாலகோபாலர் பிரத்தியக்ஷமாகி விளையாடி 

நிருத்தஞ் செய்தது . 
சோபனமடி சோபனமே 

சுபசோபனம் தமிழ்பாட 
( என்கிற மெட்டிலும் 22 முதல் 96 வரையில் பாடலாம் . ) 
22 எங்கும் நிறைந்திடும் ஆத்துயாவை 

ஏகரூபமாய் தியானஞ் செய்தார் 
23 பங்கஜப்பாதம் மனதில்வைத்து 

பக்தியுடன் கண்ணை மூடிரின்றார் 
24 மங்களமான ஸ்ரீ 3 

கல 
வந்து அவர்முன்னே தோன்றினாரே 
25 தோன்றிய கோபாலர் வடிலைச் 

சொல்லமுடியா தொருவராலே 
26 பூர்ணசந்திரன் போல் முகமும் 

புண்டரீகமலர்க் கண்களும் 
27 தபழ்ந்தகிண்கிணி அரை வடமும் 

சதங்கைகொஞ்சி சலுஞ்சலென்க 
28 ஆனவிரல்கழல் மோதிரங்கள் 

ஓடிச்சிதறவே நிருத்தஞ்செய்தார் 
29 நிருத்தஞ்செய்கின்ற சேர்வை கண்டு 

நித்யபக்தர்கள் கண்குளிர 
30 முத்துமாலையும் தோளசைய 

முகஞ்சிவந்துமே வேர்த்தரும்ப 
31 மற்றும் வார்காதுப் பணிகுலுங்க 

விசால நயனங்கள் சுழன்றுவர 
32 கொத்துத்துளசியும் வேர்க் கொழுந்தும் 

குலுங்கியேநின்று பரிமளிக்க 
33 தத்தித்தத்தி யவர்நடந்து 

தங்கிச்சப்பாணி கொட்டுவாராம் 


7 


34 நித்தியானந்த ரூபரங்கே 

நிருத்தமாடத் துவக்கினாரே ! 
36 ஸமஸ்தலோகத்தின் ஸாக்ஷியாகி 

ஸர்வாந்திரியாத்மா நானேஎன்று 
36 விருத்தராகிய ஸ்ரீவாங்கள் முன் 

விளங்கும்ரூபத்தை காட்டினாரே ! 
37 சிறந்தகனிவாயில் அமிர்தம்சிந்த 

சிலம்புகளார்க்கப் பாதஞ்சிவக்க 
38 வருந்தியே போற்றும் மறையோர் முன்னே 

மகிழ்ந்துமாதவர் நிருத்தஞ்செய்தார் 
59 பச்சைமணியுடன் பதக்கந்தாழ 

பணிகள் குலுங்கியே பளபளென்க 
40 அஞ்சனக்கண்னும் வார்காதும் 

அழகாய்த்திருத்திய குழற்கற்றையும் 
41 கொஞ்சும் கனிவாயின் மழலைச்சொல்லும் 

கோமளமான தளர்நடையும் 
42 தஞ்சங்கொடுக்கவந்த பாலகன் 

தட்டுமோதிரங் கையில் மின்ன 
43 அஞ்சேல் என்றகை வெண்ணெய்சோர 

ஆயன்குதித்தாடத் துவக்கினாரே 
44 சொர்ணப்பதக்கமும் கௌஸ்துபமும் 

துய்யக்கழுத்திலே ஜோதிவிட 
45 ஸ்தம்பமாகியோர் பொருளுமாகி 

தரணிமுழுதிற்கும் நாதனாகி 
46 இன்பமாகுமோர் பொருளுமாகி 

இருளில்லாப்பதம் இதுவே என்று 
47 நம்பினபேரை அஞ்சேல் என்னும் 

( என் ) நாதன் குதித்தாடத் துவக்கினாரே 





48 முத்துக்கடுக்கனும் அதன் நடுவில் 

ரத்னமாணிக்கக் குண்டலமும் 
49 ஒத்தும்கைதனில் ஒளிதிகழ 

சித்திரக்குழல் சுருண்டசைய 
50 அத்தன் கோபாலன் யசோதைமைந்தன் 

ஆதிபழம்பொருள் பாலராகி 
51 நித்தந்தவஞ்செய்யும் ஸ்ரீவாங்கள் முன் .. 

நிருத்தமாடத் துவக்கினாரே ! 
52 அடியாரிடத்தில் கிருபை பெருக 

( தன் ) அடிகளிற் சந்தனப் பொடியுதிர 
53 கமலக்கைகளின் கனகவளை 

களித்தாடும்போது கழன்றுவிழ 
54 வெளியாகிஎங்கும் இருள் நீங்க 

விஸ்வரூபர் எதிரில் நின்று 
55 நெடிய திருமேனிதனை யொடுக்கி 

திருத்தம் சுவாமியும் ஆடினாரே 
55 அகிலாந்தகார இருள் நீங்கி 

அகிலம்பெருவெளி யானாற்போல் 
57 இருகரத்துடன் பாதங்குலுங்க 

நவசந்திரக்காந்தி ஒளிதிகழ 
58 தருவேன் தருவேன் நான் தற்பதத்தை 

( உம்ம ) தபஸைகிருத்தென்று சொல்லுவார்போல் 
59 இருமைப்பயன் தரும் கிருஷ்ணமூர்த்தியும் 

ஒருபாதம் தூக்கி ஆடினாரே 
60 சுகிருதியாகிய , ஸ்ரீவாங்கள் 

முன் 
சொகுஸுகாலிற்சிலம்புகொஞ்ச 
61 கோடி சூரியர் கூடியேவந்து 

மகாபாலராகி யுதித்தாற்போல் 


11 - 1 


62 பாலரடிக்கையில் விளை குலுங்க 

பங்கஜப்பாதங்கள் தான்சிவக்க 
63 ஓடியுலாவும் விழியழகும் 

உன்னதமூக்கும் ஒளிபெறவே 
64 நாடியேசித்தடியைத் தூக்கி 

( என் ) நாதன் குதித்தாடத் துவக்கினாரே 
65 பூரனர் ஆடின திருக்கூத்தை 

பக்தியுடன் கூடி பஜித்தவர்க்கு 
66 தப்பாமற்பதந் தருவேனென்று 

திருச்சங்கபாணியும் நிருத்தஞ்செய்தார் 
67 பிறகேசென்றவர் தோளைக்கட்டி 

பின்னே ஒளித்தவர் முன்னேநிற்பர் 
68 ஆதிமூலப்பொருள் ஆனபாலன் 

அவர்மடிமேலே மிதித்தேறுவர் 
69 மீண்டும் அவர்மேலே சாய்ந்தாடுவர் 

சற்றே கடைக்கண்ணாற் கிருபைபொழிவர் 
70 ( தன் ) திருமுகத்துடன் அவர்முகத்தை 

சேரவேவைத்துத் தழுவி நிற்பர் 
71 திரும்பவும் மந்தஹாஸத்துடன் 

தெண்டெடுத்தவர் தோளில்வைப்பர் 
72 மணிப்பவழவாய் நகைத்துநிற்பர் 

வைத்தசிவலிங்கந் தனைஎடுப்பர் 
73 சரியில்லாத திருக்கையினால் 

சாளிக்கிராமத்தைத் தள்ளிவைப்பர் 
74 கருவறுத்திடும் கமலக்கையால் 

கமண்டலதீர்த்தம் கவிழ்த்திடுவர் 
75 அமரர்போற்றிடும் ஆதிவஸ்து 

அறியாமானிடச் சிறுபிள்ளை போல் 


10 


76 சபலங்கொண்ட ஸ்ரீவாங்கள் முன்னே 

சகலலீலையுங் காட்டினாரே 
77 இருபத்தொருஜென்மம் இவரும் கம்மை 

இப்படிக்காண வருந்துவதால் 
78 மதித்தேன்உம்முட மாதவத்தை 

மாற்றுந்தியானத்தை நிறுத்துமென்றார் 
79 திரும்பவுமந்த ஸ்ரீவாங்கள் முன் 

நிறுத்தும் தியானத்தை நிறுத்துமென்றார் 
0 காரணர்சொல்லியும் கேளாராம் 

( எதிர் ) கண்டவஸ்துவை பாராராம் 
81 ஆனந்தந் தனில் முழுகி அவர் 

அதீத பிரம்மத்தில் லயித்திருந்தார் . 


ஸ்ரீ வாங்கரிஷி தன்முன் லீலை செய்யும் குழந்தையை 

பகவானென்று அறியாமல் அவமதித்தது . 
82 ஞானப்பொருளான தத்துவத்தை 

சற்றுங்கவனியா திருந்ததனால் 
83 பூர்ணகிருபையுடன் சுவாமியின்னும் 
( அவர் ) புத்திகலங்கவே மாய்கை ஏ 

ஏவி 
84 தியானமாந்தவம் தனைநீக்கி ( சுவாமி ) 

ஆனந்தநிருத்தம் ஆடலுற்றார் 
85 பாடுங்கனிவாயில் அம்ருதம் சிந்த 

பங்கஜக்கையின் ( திரு ) ஆழிமின்ன 
86 சூடும்வனமாலை மார்பில் தாழ 

சுருண்டமயிர்க்கீழே சுட்டிமின்ன 
87 வாடாமலரெங்கும் உதிர்ந்துசிந்த 

வண்ணக்கிண்கிணி மருகிற்கொஞ்ச 
88 தேடக்கிடைக்காத சித்தடியால் 

ஸ்ரீவாங்கள் வைத்த தீர்த்தமெல்லாம் , 


89 ஓடிக்கவிழ்த்துமே விளையாடி 

ஒங்காரரூபர் கொக்கரித்து 
90 ஆடி அவர்வைத்த மலரிறைத்து 

ஆலிங்கனம்பண்ணி ஸ்ரீவாங்களை 
91 மாலை சந்தனம் மல்லிகைப்பூ 

மணங்கள் . அவர்மேலே பரிமளிக்க 
92 பாலசாந்த ஸ்ரீவாங்களாம் 

பக்தர்மடிமேலே ஏறிநின்றார் 
93 பக்திசோதிக்கும் பரமரப்போ 

பக்தனுடைய கையைப் பிடித்தார் 
94 பித்தங்கொண்டாப்போல் ஸ்ரீவாங்களும் 

புறங்கையால் தள்ளிப்புறக்கணித்தார். 
95 நித்தியரென்று அறியாமல் 

நின்றசிறுவரைக்கடுந்துரைப்பார் . 
96 புத்தியறியாத பாலகனேநான் 

போற்றும் நாதனைத் தொடுவாயோ 
97 எச்சில் அறியாத கண்மணியே 

இங்ஙனே செய்தால் நான் என் செய்குவேன் 
98 ஒத்திவிளையாடி நின்றாயானால் 

உச்சிதமான பழந்தருவேன் ( என்று ) 
99 உத்தாரம்ஸ்ரீவாங்கள் சொல்லலுமே 

ஓங்காரமூர்த்தி மனம் வெறுத்து 


ஸ்ரீபாலகோபாலர் ஸ்ரீவாங்கருஷியின் மேல் வெறுப்படைந்து 

அசரீரியாய்ப்பேசி மறைதல் . 


100 சட்டென்றுமே அவர்தான் விலகி 

சர்வாபரணங்கள் தானசைய 
101 பொட்டெனச்சென்று பளிச்சென்றங்கே 

பொன்னுங்குண்டலம் ஜோ திவிட 


12 


101 மட்டில்லாத கபோலஸ்தலம் 

வட்டக்கண்ணாடி போலமின்ன 
103 செம்பவழம்போலு மதரத்துள்ளே 

சின்னப்பல்லொலி நிலாவெரிக்க 
104 மெத்தவேமின்னும் நவரத்னத்தில் . 

விளங்கும்சிறுமுத்துப் பதித்தாப்போல் 
105 செம்பவழக்கனி வாய் திறந்து 

ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி ஏதுரைப்பார் 
106 யோகியின்சிந்தையில் வசிக்கும்நாதன் 

உகந்துபக்தர்மேல் கிருபையுடனே 
107 கோபிநாதன் குழந்தைரூபன் 

கொஞ்சியேஒரு வார்த்தை சொல்வர் 
108 ( நீர் ) சுத்தமுடன்வைத்துப் பூஜைபண்ணும் 

(நான் ) தொடுவதில்லை உம்மசிவலிங்கத்தை 
109 ( நீர் ) எத்தனையோகாலம் வருந்தினீரே 

இங்கேவந்து நான் லீலைசெய்ய 
110 ஒத்தி இருவென்ற ஸ்ரீவாங்களே 

உம்முடவார்த்தையை மறவேன்நான் 
111 மத்தனாகிய மனதுள்ளோரே 

மலையாளந்தன்னில் அனந்தங்காட்டில் 
112 பக்தி அறிந்து பின்னே வருவோம் 

பார்க்கலாமென்று பரமன்சொல்லி 
113 சற்றேதம்முடைய சாயல்காட்டி 

சந்திரன் வந்து மறைந்தாப்போல் 
114 வித்தைகாட்டிய பேர்களைப்போல் 

மின்னல் மின்னி மறைந்தாப்போல் 
115 அத்தன் கோபால கிருஷ்ணராய்ன் 

அந்தர்த்தானம் ஆகி அகலநின்றார் 


116 ஸ்ரீவாங்களும் தானும் கண் விழித்து 

திடுக்கிட்டு அங்கு பார்த்தவளவில் 
117 சிதறியே அங்கு. பூமலரும் 

ஸ்ரீதுளசி வனமாலைகளும் 
118 உதறியபூஜா திரவியமும் 

உந்ததமான சித்தடியழகும் 
119 பெருமான் வடிவமுங் காணாமல் 

பெருமூச்செறிந்து பிரமித்து நின்றார் 


ஸ்ரீவாங்கரிஷி பகவான்வந்து போனதையறிந்து 

கண்விழித்துப் புலம்பல் 
120 துய்ய கோபால கிருஷ்ணராயா 

(நீர் ) சிறுவராயிங்கே தோன்றினதை 
121 ஐயாநான்சற்றும் அறிகிலேனே 

ஆதிபிரம்மமென்று உணர்ந்திலேனே 
122 பொய்யா மந்திரப் பொருளோனே 

புண்ணியமூர்த்தியைக் காணேனே 
123 ( அவர் ) சங்கையில்லாமல் பூஜை செய்த 

சாளிக்கிராமஞ் சிவலிங்கமும் 
124 கையில் தண்டு கமண்டலமும் 

கடுகி எடுத்தவர் கண்ணீரோட 
125 துய்யகாஷாயம் மூட்டைகட்டி 

தோளிற்போட்டவர் அடைவாக 
126 வையகம் அளந்த மாயவர்தன் 

மலரடி தன்னைத் தேடவென்றே 
127 நாராயணா அபயமென்று 

நாடியே அங்கே தேடி வந்தார் 
128 பகலவன்தோன்றி மறைந்தாப்போல் , 

பந்துஜனங்களைப் பிரிந்தாப்போல் 


129 கண்மணிபோன பேர்களைப்போல் 

கன்றை இழந்த பசுக்களைப்போல் 
130 மாடம்மாணிக்கம் போனவர்கள் 

மனஸ்தாபத்துடன் தேடுதல் போல் 
131 செம்பொன் திரவியம் இழந்தபேர்கள் 

சோகத்துடன்கூடத் தேடுதல்போல் 
132 பொன்னும் அணி பூஷணங்கள் போனால் 

பிரமித்து மானிடர் திகைப்பது போல் 
133 அன்னை தந்தை தனைப்பிரிந்து 

அறியாம தலைகள் அழுவதுபோல் 
134 கொஞ்சுங்கிளிகளும் அன்னங்களும் 

கூடி இனங்களைப் பிரிந்தாப்போல் 
135 ( அவர் ) ஒன்றும் தெரியாது தானுருகி 

ஓங்காரப்பொருளைத் தேடலுற்றார் 
ஸ்ரீவாங்கரிஷி பகவான் பாலவடிவைத் 

துதித்து வருந்துதல் 
( 2 - வது வேறுமெட்டு , உதயராகத்திலும் பாடலாம் .) 
136 தளர் நடையுடன் தாளடிகளும் 

தாமரை இதழ்போல் நயனமும் 
137 இளமையான திருமேனியுடன் 

எதிரில்லாத கபோலஸ்தலமும் 
138 குறுகிப் பிரிந்த குங்குமத்தோளும் 

குணுக்கசைகின்ற பாவனையும் 
139 அழகொழுகும் திருமார்புதனில் 

அணிந்ததுளஸி மாலையும் 
140 புலிநகத்துடன் பூஷணங்களும் 

பொன்னும் மாலையும் பதக்கமும் 
141 விலையில்லாத சிறுகைத்தளத்தில் 

வெண்ணெயும்பர மான்னமும் 


15 


142 வடிவு இந்தப்படிக்க என் முன் 

வந்தபால முகுந்தனே 
143 ( என் ) இடர்கள் தீரவே மழலைச்சொல்லுடன் 

இன்னமொருக்கால் தோன்றிநில்லும் 
144 கிண்கிணி கொஞ்சச் சதங்கைகுலுங்கவே 

கிருபையுடன் திருக்கூத்தாடும் 
145 ( என் ) செம்பொன்னே முத்தே இந்திரநீலமே 

இன்னமொருக்கால் தோன்றிநில்லும் 
146 கந்தம்புனுகு வாஸனையுடன் 

கீற்றுநாமமும் துலங்கவே 
147 இந்தவனத்திலே என் கண்குளிரவே 

இன்னமொருக்கால் தோன்றிநில்லும் 
148 குண்டலம்காரை கனகசேவடி 

கெட்டிமுத்து பொன் காரைதாழவே 
149 ஏங்காமல் இந்த அடியான் முன்னே 

இறைவனேவந்து தோன்றிநில்லும் 
150 மதாணியுடனே மகாக்குழலும் 

மணிமகுடமும் துலங்கவே 
151 ( என் ) கலக்கந்தீரவே இந்தவனத்திலே 

கடல்வண்ணாவந்து தோன்றி நில்லும் 
152 தொங்கும் சுட்டியும் பொன்னும் பூவும் 

சுருண் மயிர்க்கத்தை விளங்கவே 
153 ஏங்காமல் ஏழை அடியான் முன்னே 

இராகவனேவந்து தோன்றிநில்லும் 
154 ஒருதாள் தனைத் தூக்கி அழகாய்உறியில் 

வெண்ணெய்க்குக் கையேந்திநிற்கும் 
155 இருபாததெரிசனந்தந்து 

இராமனேநீர்வந்து தோன்றிநில்லும் 


ணட 


156 பாடுங்கனிவாயில் அம்ருதஞ்சிந்தவே 

அஞ்சனக்கண்ணைப் பிசைந்தழுதே 
157 ( எந்தன் ) சிவபூஜையில் நின்ற கோலம்போல 

இன்னமொருதரங் தோன்றிநில்லும் 
158 மதமதென்னவே தயிர்த்திவலைகள் 

வந்துமேனியில் தெறிக்கவே 
159 தாழியின்பக்கத்தில் தாமரைக்கையேந்தும் 

சுவாமியே என் முன் தோன்றிநில்லும் 
160 கொஞ்சிக்கொஞ்சிப்பேசி வெண்ணெய்தா 
கோபாலருட திருவடியின் 

[ வென்னும் 
161 அந்தப்பிரதாபமும் ஆண்டவன் சேர்வையும் 

அங்கங்குளிர நான் காண்பேனோ 
162 இந்தப்பிரபஞ்சமும் ஈரேழுலகமும் 

எதிரில்லாதஞானப் பொருள் வந்து 
163 தொந்தோமென்றாட இன்னமொருதரம் 

ஸ்ரீகிருஷ்ணாஉன்னைக் காண்பேனோ 
164 அண்டர்தேடியும் காணாதசெல்வமே 

ஆண்டவரே இங்கே தோன்றிநில்லும் 
165 பூச்செண்டுகையில் தரித்த மாயோனே 

( பரி ) பூரணாவந்து தொன்றிநில்லும் 
166 குந்தியார் தன் இடர்கள் தீர்த்தோனே 

கோபாலாவந்து தோன்றி நில்லும் 
167 குன்றால் மாரிமழை தடுத்தோனே 

கோவிந்தாவந்து தோன்றி நில்லும் 

( 1 - வது மொட்டுப்போல பாடவேண்டியது . ) 
168 பக்தரும் இங்கே தான்புலம்பி 

பதிதபாவனரைக் காணாமல் 
169 சித்திரமான தென்மலையாளம் 

திரு அனந்தரைக் தேடி வந்தார் 


17 


170 பொற்சலங்கை சலுஞ்சலங்க 

பொன்னுங்கிண்கிணி ஓசையிடி 
171 அற்புதமான பாலகரின் 

அடியோசைகேட்டு ஏதுசொல்வர் 
172 சொல்லி நடவீரோ சுந்தரரே 

தோன்றிநில்லீரோ எந்தன் முன்னே 
173 கல்லைப்பெண்ணாக்கிக் கிருபையளித்த 

கமலநயனரே காளமேகா. 


( 3 - வது வேறுமெட்டு . ) 
( சூர்ணிகை மெட்டிலும் பாடலாம் ) 
ஸ்ரீவாங்கரிஷி நின்று தரிசனங்கொடுக்க வேணுமென்று 

பகவானை இரந்து வருந்துதல் . 
174 நில்லாமற்சற்றும் நிந்தித்துப்போனால் 

( என் ) உள்ளந்தளராதோ உந்நிதகிருஷ்ணா 
175 வண்ணக்கிருஷ்ணனே பாலகோபாலா 

வெண்ணெய் ஏந்துங்கை வேணுகானனே 
176 இன்பமுடைய லட்சுமிமாதும் 

ஏற்றமுடைய முனிவர்தேவாளும் 
177 புண்ணியஞ்செய்த யோகிபுருஷாளும் 

புத்தியில்வைக்கும் பொற்பாதமூர்த்தி 
178 இத்தனை தூரம் வழியும் நடந்தீர் 

மெத்தச்சிவக்குமே மெல்லியபாதம் 
179 அடியார்க்கெளியனென் றறிந்திடாமலே , 

அபசாரஞ்செய்தேன் ஆதிதேவனே 


18 


180 மெய்ப்பொருள் வந்து விளையாடிநிற்க 

( என் ) விதிவசத்தாலே அறியாமற்போனேன் 
181 ஒருபிழைசெய்தேன் உலகநாயகா 

சரியில்லாதொரு சார்வபௌமனே 
182 தெரியாமல் செய்தபிழை பொறுத்திடும் 

சக்ராயுதா தரணிநாயகா 
183 கொடூரமானதோர் சிம்மங்கரடிகள் 

குழந்தைகளிடம் தன் கோபங்காட்டுமோ 
184 ஈன்றபசுமேல் இளங்கன்று பாய்ந்தால் 

எதிர்த்தடிக்குமோ ஏழைபங்காளி 
185 சுற்றிலுமுள்ள பூமரங்களா 

சுந்திரமூர்த்தி ரூபங்கண்டீரோ 
186 பட்சிராஜனை பாபநாசனை 

பச்சைமேனியின் பவனிகண்டீரோ 
187 பச்சைத்துளசியும் பிச்சிமாலையும் 

பட்டுக்குல்லாயும் அங்கியுந்தாழ 
188 மற்றுமுள்ளதோர் பாலசோபையும் 

வலதுகரத்தில் மகரக்குழலும் 
189 கொத்துங்கருங்குழல் கோலமேனியன் 

கோமளரூபன் வந்தாரோசொல்லாய் 
190 வந்தாரோ சொல்லாய் வனத்துவாஸிகாள் 

( என் ) மனத்திற்குடிகொண்ட பாலர்வந்தாரோ 
191 ஓங்கி அதட்டி நின்றவர்முன்னே 

தோன்றுவதில்லையென் றொளித்தாரோ , 


19 


194 


192 இந்தவனத்தின் மான்கலைகளா 

என்னையாண்டவ ரிங்கேவந்தாரோ 
193 எந்தத்திக்கிலே போய் மரைந்தாரோ 

என்குலதெய்வமிங்கேகண்டீரோ 
காதற்கிளிகாள் கரைமனையாரே 

சாலைமரத்தின் சோலைக்குயில்காள் 
195 பூக்கள் பொன்மணி சிந்தித்திங்கனே 

பூர்ணஸ்வரூபர் வந்தாரோசொல்வீர் 
196 வந்தாரோசொல்லும் பாலமுகுந்தன் 

செந்தாமரையின் வண்டினங்களா 
197 மந்தாரைமாலை மாரில் அசைய 

மாணிக்கச்சுட்டி நெற்றியில் மின்ன 
198 செம்பவழவாய் அதரச்சோபையும் 

சற்றேஉம்முட சாயலுங்காட்டி 
199 பிருந்தாவனத்தின் வேணுகானனே 

வேதநாயகா மெல்லியர்தோழா 
200 கொஞ்சுங்கனிவாயின் கோலமழலைச்சொல் 

( என் ) கோமளரூபா கோபாலகிருஷ்ணா 
201 அஞ்சினேன் ஹரி அஞ்சினேன் ஹரி 

ஆதிமூலமே என்சஞ்சலந்தீரும் . 
பகவான் தசாவதாரங்களைச் சொல்லித்துதித்து வேண்டுதல் 

( 1 - வது மெட்டுப்போல் பாடவேணும் . ) 
சீர்மேவுந்தில்லை யம்பலத்தில் அன்பு சேரக்கும் மிதமிழ்பா 

( என்ற கும்மிமெட்டில் பாடலாம் ) . 
202 சூடும்வனமாலை மார்பழகா 

துளஸிபூஷண சுந்தரனே 
203 கோடிஜன்மம் நான் தபஞ்செய்தாலும் 

( உம்ம ) கோலங்காண்பேனோ காணேனோ 


20 


204 காண்பேனோ உன்றன் திருமுகத்தை 

கருணைபொழிபும் நயனங்களை 
205 வேணுகிண்கிணி பீலிதாழவே 

விஸ்வமூர்த்தியின் வடிவழகை 
206 பச்சைமேனியும் பவழவாயும் 

உச்சிதமாகவே தோன்றிநில்லும் 
207 கோபிகள் சோரனே வெண்ணெய்க்காடும் 

கோவிந்தாவந்து தோன்றிநில்லும் 
208 கோபாலாஎந்தன் குருநாதா 

( உம்ம ) கோபம்தான் சற்றும் அறிந்திலேனே 
209 மானிடமைந்தர் போலவே நீர் 

பாலகராய்வந்து தோன்றிநில்லும் 
210 தேவா உன்றன் மனதிலுள்ள 

( நான் ) செய்தபிழையை மனம்பொறுத்து 
211 ஆவிக்கரசே அலையாமல் என் முன் 

அனந்தவீரனே தோன்றிநில்லும் 
212 உந்திக்கமலத்தில் பிரம்மன்வர 

ஸோமுகன்வேதத்தைக் கொண்டொளிக்க 
213 தந்திரமாக அஸுரன்றன்னை 

ஸாகரந்தன்னில் விழவடித்து 
214 ஈரேழுலகமுந் தான் பிழைக்க 

மச்சரூபம் எடுத்தவரே 
215 நின்றமந்திரகிரி மத்தாகி 

நீண்டவாஸுகி கயிறாகி 


21 


216 அன்று அமிர்தம் கடையயிலே 

ஆமைரூபம் எடுத்தவரே 


217 சொர்ணபூஷண மோகினியாய் 

தோன்றிகின்று சபைநடுவே 
218 சென்றதேவர்க்கு அமிர்தமீந்த 

செந்தாமரைக்கண்ணா தோன்றிநில்லும் 
219 பூமியைப் பாயாகத்தான் சுருட்டி 

பிலத்துவாரத்தில் போய்ஒளித்த 
220 தந்திரமான ஹிரண்யாட்சன் றன்னை 

தந்தக்கோட்டினால் விழவடித்த 
221 சுந்தரரூபச் சேதியனே 

துய்யலக்ஷ்மியின் நாயகனே 
222 வராகமூர்த்தி யானவனே 

வந்து என் முன்னே தோன்றி நில்லும் 
323 திருப்பாற்கடல் மத்திதன்னில் 

சேஷணையின் மேல் பள்ளிகொண்ட 
224 ஸ்ரீஹரியைத்தேடி தேவேந்திரன் 

தேவரெல்லோரும் ஸ்தோத்தரிக்க 
225 அப்போது வந்து அவதரித்தீர் 

அசுரர்குலங்களை வோறுக்க . 
226 நரஸிங்கமூர்த்தி யாகவந்து 

ஈம்பினபக்தர் இடர் தீர்த்து 
227 துஷ்டஹிரண்யனை சம்ஹரித்த 

ஜோதிரூபனே தோன்றிநில்லும் 


22 


f 


228 பக்தாள் வினை தீர்க்க வேணுமென்றே 

பாரேழுங்கீர்த்தி தான் விளங்க 
229 அஷ்ட திக்குப்பாலாள் வாழவென்றே 

அகிலம்ஈரேழும் தான் அளிக்க 
230 துஷ்டாள்வதம்பண்ண வேண்டுமென்று 

திருவிக்கிரம வடிவுகொள்ள 
231 பொட்டெனச்சென்று அதிதியர்க்கு 

புத்திரனாக அவதரித்து 
232 மகாபலியுட சாலைபுகுந்து 

பாலகராகி மண்ணளந்தீர் 
233 வஞ்சனையாக வளர்ந்தளந்த 

வாமனா வந்து தோன்றிநில்லும் 
234 பரசுராமனாய் வந்துதித்து 

பக்தியுள்ளதோர் வேதியர்க்கு 
235 தபஸுசெய்தே அடிபணிந்து 

( சிவ ) சங்கரர்கையில் அஸ்திரம் வாங்கி 
236 அரசர்குலத்தின் வேரறுத்து 

அகிலமெங்கும் கீர்த்திமிகவிளங்க 
237 குருதியிற்தர்ப்பணந் தான் முடித்த 

கோபாலாவந்து தோன்றி நில்லும் 
238 தோன்றினபின்பு தசரதர்க்கு 

சூரியவம்சம் செழிக்கவென்றே 
239 பூரணாவதார மாகி வந்து 

பூமிபாரங்கள் நீக்கிவைத்தீர் 


23 


240 சீதைமணவாள ரகுவீரா 

ஸ்ரீராமா வந்து தோன்றிநில்லும் 
241 பரிவுடன்வந்து ரோகிணிக்கு 

பலராமனாய் அவதரித்து 
242 பங்கயத்தோழர் தன்னுடனே 

பாங்காய்விளையாடிக் கோகுலத்தில் 
243 கலப்பையாகிற ஆயுதத்தால் 

கவியினங்களைத் தான் அடித்து 
244 மங்களமான மார்பழகா 

மாயவரேவந்து தோன்றிநில்லும் 
245 வந்து தேவர்கள் முறையிடவே 

வஸுதேவருக்கு மைந்தராகி 
246 நந்தகோபர் குமாரனுமாய் 

நல்ல ஆயர்பாடியில் வளர்ந்து 
247 பங்கயத்தோழர் மனம்மகிழ 

பசுமறித்தங்கேவிளையாடி 
248 செங்கையிற்றான் சிலுகோலேந்தி 

செம்பொன்வேணுவும் தோளில் சாத்தி 
249 எங்கும்நிறைந்ததோர் தோழருடஉன் 

யமுனைக்கரையிலே நின்றகோலமாய் 
250 இன்னமொருக்கால் என் கண்குளிர 

மீண்டும் முன்வந்து தோன்றிநில்லும் 
251 பார்த்தசாரதி யாகவிருந்து 

பரிவுடன் அந்தத்தேரேறி 


24 


252 கூற்றுவர் போன்ற நூற்றுவராம் 

குருஜனங்களை விழவடித்து 
253 வேதசாஸ்திரஉப தேசமுடன் 

விஸ்வரூபங்காட்டி விஜயனுக்கு 
254 தேர்த்தட்டின் மேலே நின்றகோலமாய் 

ஸ்ரீகிருஷ்ணா என் முன் தோன்றிநில்லும் 
255 பூமியிலுள்ள புழுதிகளெல்லாம் 

புத்தியில் தெரிந்து எண்ணிடலாம் 
256 என் ஆதி அய்யன் செய்த அவதாரம் 

ஆராலும் எண்ணி முடியாது 
257 சேவிக்க அரிதான திரவியமே 

சென்மஸாகரம் தீர்ப்போனே 
258 சேவிக்கவறியாமல் உம்மை நானும் 

ஜனனமரணத்தால் மிகத்தளர்ந்தேன் 
259 மாதாவின் முலைப் பால்குடித்து 

மறித்தும் நானிங்கே பிறவாதே 
260 ஆவிக்கரசேநான் அலையாமல் 

அனந்தவீரனே தோன்றிநில்லும் 
261 சிந்தைக்கறியாத மேனியனே ( நான் ) 

திரும்பக்கலியினில் பிறவாதே 
262 ஆதியந்தமில்லா சுந்திரனே 

ஆதிமூலமே தோன்றிநில்லும் 
263 அறிவாந்தகார இருள் நீங்க 

ஆதித்தனாகத் தோன்றிநில்லும் 
264 மந்தஹாச முகத்தோனே 

மாய்கை நீக்கும் என் மாதவரே . 


25 


ஸ்ரீவாங்கரிஷி பகவான் பாகவதலீலையைச் சொல்லி துதித்தல் . 


வா UD 


தேவா 


உன்னாலேயல்லவோநான் உலகத்தையாள்வது சகுனிமாமா 

என்பது மெட்டு . 
* 265 
பூபாரந்தீர்க்கவென்றே பூமியும் முறையிட 

(உம்முட ) ஸ்ரீபாதம்மறவாது சிந்திக்க அருள் செய்யும் 
தேவகி உதரத்தில் தேவர்போற்றிடவந்தீர் 

( எந்தன் ) நாவிலேஉன்திரு நாமத்தை அருள்செய்யும் 
வஸுதேவதேவகிக்கு மைந்தராகப்பிறந்தீர் 

(என் ) பசுபாசந்தனைப்போக்கி ஜகப்பற்று அறுத்திடும் 
சிசுவை எடுத்தணைத்து திருக்கோகுலம் வந்தார் 

(நான் ) பிறவாமுக்திபெற்றுப் பிழைத்திடவழிசொல்லும் 
நந்தர்யசோதையின் மைந்தராகி வளர்ந்தீர் 
• ( என்னை ) நிந்தனைசெய்யாமல் நின்றருள் செய்திடும் 


வா 


வா 


வா 


வா 


வா 


270 
கர்க்காசாரியார் வந்து ராமகிருஷ்ணநாமந்தரித்தார் 

( சுவாமி ) சற்கதிதந்து தயைபண்ணி ரட்சியும் 
விரப்பிரதாபரான் பலபத்ரராமருடன் 

ஆயர்பாடிதன்னில் அமர்ந்து லீலை செய்த 
ஸ்தன்யபானங்கொடுத்து சதிபண்ணு பூதகியை 

(உம்ம ) வாயினால் அவளுயிர் வாங்கியேவதைத்திட்ட 
பேச்சிமுலையுண்டு பூதகியைக்கொன்றீர் 

ஞானக்காட்சிதனைத்தந்து கண்பார்த்து இரட்சியும் 
சகடை உதைத்த செந்தாமரைமலரடியை 
( அரை ) நிமிஷமும்பிரியாமல் நினைத்திட அருள் செய்யும் 


வா 


வா 


வா 


275 
மண்ணைத்தின் றன்னை கை மத்தாலடியுண்டீர் 
கண்ணைப்பிசைந்தழும் காருண்யமானுஷா 


வா 


26 


வா 


வா 


வா 


வா 


வா 


வா 


வா 


வா 


வா 


வா 


அன்னைக்குப்பிரமாண்டம் ஆவென்றுகாட்டினீர் 

(உம்ம ) மகிமைதனைக்கண்டு மகிழ்ச்கி அடைந்திட 
மகிழ்ச்கி அடைந்து மாதாமறுபடியவள் பார்க்க 

மாய்கையை ஏவி மனதைக்கலங்கவைத்தீர் 
அம்புலிமானை பழைத்துத்தாவென்றுசொன்னீர் 

அப்பாவாராததுவென்று மாதாஉரைத்திட 
கொஞ்சியே அம்மையுடன் கூப்பிடுவருமென்றீர் 

அன்னையங்கம்புளகித்து சந்திரனையழைக்க 
280 
வானத்து அம்புலியை வாவென்றுதானழைத்த 

பொங்கி மனமகிழ்ந்து அன்னையும்பார்த்திட 
சந்திரபகவானும் தன்னருகில்வர 

தயவுடனே பார்த்து சத்காரம்பண்ணினீர் 
சீதளபகவானும் உமது தயவுதனைப்பெற்று 

தன்னுடையமண்டலம் தானும் போய்ச் சேர்ந்திட்டார் 
உரலுடன் சேர்த்து யசோதையாற்கட்டுண்ட 

மருதமரத்தையுதைத்து நளகூபரைக்காத்த 
சுழற்காற்றஸுரனை ( அவன் ) தோள் மேலேறிக்கொன்றீர் 

தாபத்திரயக்காட்டிலலையாமல் தயைபண்ணி இரக்ஷியும் 
285 
தந்தை தாய் மகிழ்ந்திடத் தவிழ்ந்து விளையாடிய 

( என் ) சிந்தைவிட்டகலாது திருவடிஎனக்கருளும் 
( சோதை ) அட்டாணிங்கூடத்தில் அழகாய்த்விழ்ந்திட்ட 

( சுவாமி ) சப்பாணிகொட்டியே தத்தடியிட்டிடும் 
அங்காடிகொள்ளவே அம்மையார்க்கருளிய 
( உம்ம) செங்கையிலாழிமின்ன ஜம்பூ பலம் வாங்கும் 
கொக்காஸுரன்வர்யைக் கோரைபோற்கிழித்திட்ட 

( சுவாமி ) சற்கதிதந்து தயவுபண்ணிக்ஷியும் 
கன்று போல் வந்த அஸுரனைமடித்திட்ட 
( நான் ) குன்றுப்பிரமாண்ஞ்செய்த குற்றங்கள் பொறித்திடும் வா 


வா 


வா 


வா 


வர் 


வா 


வா 


வா 


வா 


27 


வா 


வா 


வா 


மண 


வா 


290 
காட்டுத் தீயைவிளை யாட்டுப்போல்விழுங்கின் 

சோகம்போட்டயசோதையை மீட்டும் இருத்த 
இந்திரன் பூஜையை மலைதனக்கேயிட்ட 

தந்ததோர் மழைக்க கோவர்த்தனம்தாங்கினீர் 
வனத்துக்குபசுமேய்க்கப் பாலருடனெழுந்த 

கோபாலருடன் பசுக் கூடியேமேய்த்திட்ட 
மலைப்பாம்பு அஸுரனை வாகாய்ப்பிளந்திட்ட 
(நான் ) அலைவாயின் துரும்பு போல் அலையாமல்ரக்ஷியும் 

ற்குன்றில் ததியன்னம் இராமருடன் புஜித்த 
( என் ) அனல்போன்றபாவத்தை அகற்றி அருள் செய்யும் 
295 
பிருந்தாவனமிருந்து வேணுகானஞ்செய்த 

காளிங்க சர்ப்பத்தின் கர்வமடக்கிய 
தேனுகா அஸுரனை சிதறிவிழவடித்து 

பனையேறிப்பழங்குலுக்கி கோபாலர்க்கருளின 
அந்தணர்யக்ஞத்தில் அன்னங்கேட்டலுப்பிய 

( அந்த ) நங்கைமார்கொண்டுவந்து நன்றாகக்கொடுத்திட 
செங்கையினால் வாங்கி திருப்தியாய் புஜித்திட்ட 

அந்தசுந்தரிமார்கட்க்கு சாயுஜ்யமளித்திட்ட 
ராஜக்கிரீடைசெய்து இரத்னம்போல்விளங்கின 

( என் ) பாசம்விலக்கியே பதந்தந்து ரக்ஷியும் 
300 
சரத்காலராத்திரியில் கோபியர் முன்னேவிளங்கிய 

( என் ) மனக்காவலாயிருந்து மன்னித் தூரக்ஷியும் 
மணற்குன்றில் விளையாடி முரளிகானஞ்செய்த 

வருணலோகஞ்சென்று நந்தகோபரைமீட்டு வந்த 
மேகம்போல்வந்த ரிஷபாஸுரனைக்கொன்ற 
(கான் ) காகம்போல்பறவாது கண்பார்த்துர்க்ஷியும் 


வா 


வா 


வா 


வா 


வா 


வா 


28 


வா 


வா 


வர 


வா 


வா 


வா 


சங்கசூடஸுரனை சிதறவிழவடித்த 

(சங்கன் ) முடியின்மணிவாங்கி பலராமருக்களித்த 
குதிரையாய் வந்திட்ட கேசியைவதைத்திட்ட 

எதிர்வந்து எளிதாகச் சேர்வைகள் தரவேணும் 
305 
நாரதர் வந்திட நந்பூஜைசெய்திட்டீர் 

நீருண்டமேகமேனி ( என் ) நினைவில்வரவேணும் 
அக்குரூரர் வந்து மதுரைக்கழைத்திட 

(உம்ம ) அரிதானசேர்வை எளிதாய்தரவந்த 
( கோபியர் ) சிந்தைக்கலங்கிடத் தேரின்மேலேறினீர் 

( அவர்க்குத் ) திடஞ்சொல்லி எழுந்த சின்மயரூபியே 
மணித்தேரிலேறிய பலபத்திரராமருடன் 

( யமுன ) நதிக்கரையில் வந்தீர் அக்குரூரர்கூடவே 
ஜலத்திலே திவ்ய ஸ்வரூபத்தை தரிசித்தார் 

தேவதிதேவரென்று அக்குரூரர்துதித்திட 
310 
மணித்தேரிலேயே பலராமமூர்த்தியுடன் 

( பூங்கா ) வனத்திலே இறங்கியே மனது மகிழ்ந்திட்ட 
பாயகன் செய்திட்ட பணிவிடைக்கு மகிழ்ந்து 

(( அவனைத் ) தோழமை கொண்டு சுகமருளிச்செய்த 
தையலாகிய கூனி சந்தனம் பூசவே 
( அவள் ) மெய்யின்கூனல்நிமிர்த்தி மேலாம் பதங்கொடுத்த வா 
மாலாகரன் தந்த மாலையைச்சூடினீர் 

மேலானபதந்தந்து வேண்டும்வரங்கொடுத்தீர் 
கோலமேனிதன்னில் குளிர்ந்தமலர்சூடி 
சால்வை உரு 

ருமாலுடன் சரிகை வேஷ்டிகளெல்லாம் 
315 
வழிமறித்து வண்ணானை வையடாகீழேஎன்றீர் 
( அடா ) மாடு மேய்க்கும் இடையா மாகாராஜன் வேஷ்டி என்க 


வா 


29 


வா 


வா 


வா 


ஊகவண்ணான் சொன்ன உதாசீனங்களைக் கேட்டு 

மரியாதையில்லாத வண்ணானைக்கொன்றிட்ட 
வெண்பட்டுவேஷ்டியுடன் விலையில்லா உத்தரீயம் 

அன்புடன் ஏழைகட்கு அடைவுடன் வழங்கினீர் 
அண்ணனிராமருடன் ஆயுதச்சாலைபோய் 

கண்ணாநீர் விளையாடி கம்ஸன் வில்லை முறித்தீர் 
வில்லை முறித்துவிட்டு வீரர்களை ஜெயித்த 
மல்லுயுத்தம்பண்ணி மல்லர்களை வதைத்த 


320 


வா 


வா 


வா 


ஆனைகட்டியவாசல் அழகாய்எழுந்தருளி 

வலையாபீடத்தின் கொம்புதனை முறித்த 
நாணமில்லாக்கம்ஸன் நல்மஞ்சம் ஏறியே 

அவனாணுவங்குலையவே அவனைமிதித்தேறி 
கம்ஸனைக்கீழேதள்ளி காலினால் தொகைத்திட்ட 

( அவன் ) கொஞ்சும் மணிமுடியை குலையவதைத்திட்ட 
கம்ஸன் ஆவியிழந்திடத் தேவிமார் கதறிட 

தேறுதல் சொல்லியே செய்யுங் தருமஞ்செய்தீர் 
உக்கிரசேனராஜாவை ஒருமையுடன் தேற்றின 
, உயர்ந்த சிம்மாஸனத்தை உகந்தவனுக்கீந்தீர் 


வா 


325 


வா 


வசுதேவதேவகியை மரியாதையுடன் கண்டு 

( அவாள் ) கடினக்காவலைநீக்கி காட்சியளித்திட்ட 
ஆடையுடனேசொர்ணம் வாரிவழங்கியே 

சேனையுடன் கூடத் திரும்ப கோகுலம் வந்தீர் 
கோபாலருடன்கூடக் கூடாரம் வந்திறங்கி 

( நந்தர்) கொண்டுவந்த அன்னத்தை கோபாலருடனுண்ட 
நந்தர்சோதையுடன் தந்தையுடன் கூடி 
வந்துமதுராபுரி மகாராஜாசபைவந்தீர் 


E 


30 


வா 


உபநயனம்பண்ணிக்கொண்டு உற்றாருடன் வாழ்ந்தீர் 
சாந்தீபமுனியிடம் சகலவித்தையுங்கற்ற 


வா 


330 


வா 


வா 


தமையனுடன் கூடி சாந்தீபரைப்பணிந்த 

ஓதியகுருவுக்கு தக்ஷணையளித்திட்ட 
( என் ) புத்திரசோகத்தைப் போக்கிவிடுமென்று 

( பிள்ளை ) மரித்தவிடத்தின் வழிதன்னைக்காட்டிட 
மச்சாஸுரனை வதைத்தவனைப்பிளந்து 

சங்கமெடுத்துத் தடங்கையில் ஏந்திணீர் 
மைந்தனைக்கொண்டுவந்து மகரிஷி முன்னேவிட்டு 

புத்திரசோகத்தைப் போக்கி அருள் செய்த 
லக்ஷமியாகிய ருக்மிணிதேவியை 
பக்குவமாகவே பாணிக்கிரகணஞ்செய்த 


வர 


வா 


வா 


வா 


335 


வா 


வா 


வா 


சிஷ்ட பரிபாலனம் துஷ்டநிக்கிரகஞ்செய்த 

அஷ்டலக்ஷ்மியுடன் இஷ்டமுடனிருந்த 
விஷயக்கயிற்றைக்கொண்டு வினோதமாய் விளையாடும் வா 

பகடையாடும்போது பாஞ்சாலிக்கருள்செய்த 
பார்த்தன்தேரிலிருந்து (கீதா ) சாஸ்திரமுரைத்திட்ட 

நூற்றுவரைவதைத்து கீர்த்திவிளங்கிய 
யாதவகுலத்தினில் ரத்தினம்போல்விளங்கிய 

மாதவா உத்தவர்க்கு தத்துவப்பொருள் சொன்ன 
பாண்டவர்க்கருள் செய்த பரமபதவாஸார் 
வேண்டினேன்உன்பாதம் முன்னின்று காத்திடும் வா 


வா 


- 


31 


ஸ்ரீவாங்கரிஷிபகவான் கலியாணகுணங்களைச் சொல்லித் 

துதித்து வேண்டுதல் . 
( 4 - வது மெட்டு , தாலாட்டு மெட்டிலும் பாடலாம் .) 
340 ஸ்த்வரஜோதமமாகி சத்வகுணமூர்த்தியுமாய் 

இஷ்டமுடன் லீலைசெய்யும் யசோதைபுத்திரனாய் 
சிருஷ்டிஸ்திதிப்பொருளாய் இருக்கும் கர்த்தனுமாய் 

வஸ்து உருவாகிநின்ற மதனகோபாலனன்றோ 
ஆதாரமாகி மனைத்துயிர்க்கும் சாக்ஷியுமாய் 

( என் ) மாதவமாம் தீபம் மறைந்தொளித்தாலெப்படியோ 
பழுதையைம்பாம்பென்று பயந்தமனிதருக்குத் 

துணைவிளக்காய்நின்றுமல்லோ சோகந்தணிப்பதுவும் 
இனியிரக்கமன்றியிலே இப்படிநீர்போய்மறைந்தால் 
( உம்ம ) கடும்வழியைக்காண காரணரே நானறியேன் 


345 மனதின் அழுக்காலும் மாய்கைமறைப்பாலும் 

அறிவிழந்தேன்ஐயாவே அண்டமெல்லாம் உண்டவரே 
அண்டமளந்து அன்பாலும் தான் வளர்ந்த 
திண்டோள் மணிமகுடம் துலங்கவிங்கேவாருமையா 
அலையாதே என்று அபயஸ்தந்தான் கொடுத்து 
ஹிருதயத்துரோபதை போல் ஈடேற்றவேணுமையா 
நம்பினபேரை நடுக்கடலில் தள்ளுவரோ 

தர்மமாய்வந்துதித்த சாந்தகுண மூர்த்தியன்றோ 
அடியாரைக்காக்கும் யசோதாபுத்திரனே 
ஸ்ரீ கெருடவாகனனே ஜென்மம் அறுத்தோனே 


350 அம்புஜலோஜனரே ஆழிதரித்தோரே 

பங்கஜ்நேத்திரனே பாற்கடலில் பள்ளி கொள்ளும் 


32 


சங்ககரத்தோனே சாரங்கபாணியனே 
கண்குளிரஎன் முன்னே கடல்வர்ணாதோன்றிநில்லும் 
இந்திராதிதேவருடன் ஏற்றமுள்ள நான்முகரும் 

வந்தனைகள் செய்யும் மணிவண்ணாதோன்றிநில்லும் 
கான்லைத்தண்ணீரென்று கலங்குகின்றமானிடர்க்கு 

தானே அமிர்தமுமாய்த் தாபந்தணிப்போனே 
அளவிடப் போகாத ஆனந்தநிஷ்களனே 
நினைவழிந்து சொல்லிவிட்டேன் நிர்மலனே தோன்றீரோ 


355 பலகாலம் பூஜைசெய்தேன் பரமனைக்காணவேன்றே 

அணுமாத்திரந்தவறிப் போனேன் நான் ஆதியனே 
பொன்னின் ஒளிபோலும் பூவின்மணம்போலும் 

எள்ளுக்குள் எண்ணையைப்போல் எங்கிலுமாய்நிற்போனே 
அறியாதபேர்களுக்கு அகலநிற்குமாப்போல 
கடுமாய்கை எவிஎன்றன் கண்ணுக்கொளிந்துவிட்டீர் 
ஜிதேந்திரியரான ஜீவர்கட்குத்தோன் றிடுவீர் 

பேதங்களற்ற பெரியோரிடம்உறைவீர் 
ஆசையினாலும்மை அடியேன் அறியவேணும் 
( என் ) மாய்கையை நீக்கி மணிவர்ணாதோன்றிநில்லும் 


360 மருவும் அமிர்தமுமாய் மறுகரையில்லாதவராய் 

பெருகின தீயாகி பேதமற்றவஸ்துவுமாய் 
அறியமறைப்பொருளாய் ஆத்மஸ்வரூபருமாய் 

முக்குணமுமாகி நிர்மல முக்திப்பிரகாசருமாய் 
இந்திரியதேவதையாய் ஹிருதயத்தின் மூர்த்தியுமாய் 

ஜந்துமுதற்சேதனர்க்கும் ஜீவாத்மாவாகிநின்றீர் 
கோடிதபம் செய்தேன் குருபக்திதன்னாலே 
தேடியுங்காணறியேன் செங்கமலப்பொற்பாதம் 


33 


ஏழைஅடிபேன் இருந்த புலம்புகிறேன் 

பாலமுகுந்தா பட் சமுடன் காருமையா 
365 முன்பேசிவப்பு முகுந்தனே உன்பாதம் 

இன் ஓங்கடுஞ்சிவப்பாய் இத்தனை தூரந்திரிந்தீர் 
மின்னுங்கருடன்மேல் விற்றிருக்கும் உன்பாதம் 

பொன்னடியும் நோகாதோ போதுமிங்கேவரருமய்யா 
ஆக்கமுடையான் அமுர்தகடைக்கண்ணான் 

காத்தமுதலைக் கைநழுவத்தள்ளுவரோ 
சந்நியாசயோகந்தவறியே போய் விழுந்தால் 

பின்னேஎனக்குப் பிழைப்புண்டோ மாதவரே 
என்ன பிழை செய்தாலும் என்றனைநீர்காத்தருளும் 

பொன்னேகிருபையுடனே பூர்ணதயை செய்டமையா 
370 பங் , ஜபுஷ்பங்கள் (உம்ம ) பார்வைக்குநாணிநின்று 

அங்கேபகவான் அடிமலரைக்காண அஞ்சி 
தங்களினங்கூடத் தலைகுனிந்து லஜ்ஜையுடன் 

தடாகமத்தியிலே தான் குனிந்து நின்றதுகள் 
தங்கப்பணிகலெல்லாம் தலைகுனிந்துலஜ்ஜையுடன் 
( உப்ம ) சங்குவரிக் கழுத்தில் தானொளிந்து நின்றனவே 
அங்கியும்மின்ன அழகுரத்தினக்கண்ணருக்கு 

செங்கதிரோன் கூடச் சேர்ந்திருக்கக்கூசுவனே 
கண்கள் தாம் கொள்ளாத கபோலஸ்தலவழகும் 

கண்ணாடி போன்ற காந்தியுள்ளமேனியனே 
375 உன்னதமூக்கும் உபயவிழியழகும் 

( என் ) மன்மதரூபா வருக வரு கவிங்கே 


ஸ்ரீவாங்கரிஷி பகவானைத் துதித்துக்கொண்டே நடந்து 

அனந்தங்காடு அடைதல் . 

( 1 - வது மெட்டுப்படி சொல்லவும் ) 
376 அமிர்தமயமானபர மானந்தர் 

அம்சத்தால் மூன்று குணமாகி 
377 நிமிஷந்தன்னிலே லீலையாக 

நிர்மாணம் பண்ணி நீடுலகை 
3 


34 


378 அவனிதனக்கொரு அதிபதியாய் 

ஆதாரமான அரசனுமாய் 
379 புவனம் நிறைந்த என்நாதன் போனால் 

பூலோகமெங்கும் கலங்காதோ 


380 பரமாத்மரூபா பரஞ்சோதியே 

பரிவுடன் இங்கே தோன்றி நில்லும் 
381 ஆழிசூழ்ந்திடும் லோகமுதல் 

அந்தரிக்ஷமும் பாதாளமும் 
382 வானுலகும் சந்திரசூரியரும் 

வானவர்க்கும் முதல்வன் தானாகி 
383 நாபிக்கமலத்தில் அயனைப்பெற்ற 

ராஜனே வந்து தோன்றி நில்லும் 
384 என் ஆவிபோகுது வாருமென்றன் 

அனந்தவீரனே என்றலற்றி 
385 மனந்தளர்த்திடக் கண்ணீர்சோர 

மனோவேகத்திலும் வெகுவேகமாய் 
386 அனந்தங்காட்டிலே வருகும்போது 

அங்கேயொருபள்ளி ஏது சொல்வள் 
387 சென்னெல்விளைபூமி களைபறிக்க 

சேர்ந்து கணவனும் தானுமாக 
388 ( அவள் ) சின்னப்பாலகன் தானழவே 

சீறியே ஒரு வார்த்தை சொல்வள் 
389 என்னைநீயொன்றும் செய்யொட்டாமல் 

இங்ஙனேகரைந் தழுதாயானால் 
390 உன்னைநானிந்த அனந்தங்காட்டில் 

தூக்கியே வீசி எறிவேனென்றாள் 


35 


391 சீறிஉறைத்திட்ட வார்த்தை கேட்டு 

ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி சிரித்துகந்தார் 
392 அன்புடன்பள்ளி முகம் நோக்கி ( ரிஷி ) 

அனந்தங்காடெங்கே உரையுமென்றார் 
393 இதற்கப்புறந்தள்ளி அனந்தங்காடுஎன்று 

அடையாளங்களைப் பள்ளிசொன்னாள் 


பகவான் அனந்தங்காட்டில் பெரிய உருவத்துடன் 

சயனம்பண்ணி தரிசனங்கொடுத்தல் . 
394 சித்தங்கலங்கிய தவமுனிக்கு 

முக்தி கொடுக்கவே பகவான் எண்ணி 
395 பக்திசோதித்த பரமானந்தர் 

பரமகிருபைபண்ணி திருமனதில் 
396 குங்குமப்பூச்சுங் குமுகுமென்ன 

கோபாலருட நடையசைய 
397 ஆதிநாதன் கிருபையுடனே 

அனந்தபுரத்தின் நடுவேவந்தார் 
398 விஸ்தாரமான கையின் கோலும் 

வெண்ணெய்க்கேந்தின கைத்தளமும் 
399 அச்சுதருட திருநாமமும் 

அரைவடத்துடன் கிண்கிணியும் 
400 கொத்துச்சதங்கையும் சலுஞ்சலென்க 

குதித்துக்குதித்துக் கோபாலராடி 
401 மற்றும் இலுப்பை மரத்திடையே 

மதனகோபாலர் மறைந்து நின்றார் 
402 வாதாடிவந்த திருநடையும் 

வண்ணக்கிண்கிணி ஓசைகளும் 


36 


403 ஆதாளி அரவம் கேழ்க்காமல் 

அந்தஸ்ரீவாங்கள் மிகநடுங்கி 
404 மாருதிதொழும் மார்பழகா 

மாயமோநீர் மறைந்ததும் 
405 என்நா தன்மறைந்த இடமிதுவே என்று 

நாடியே அங்கு பார்க்கலுமே 
406 ஏதென்றறிந்தபின் போவோமென்று 

ஏங்கி அவரங்கே நிற்கலுமே 
407 சாந்தும் புனுகுஞ் சந்தணமும் 

சாதிபுஷ்பங்கள் பரிமளிக்க 
408 மோதி ஆகாசம் மட்டுமுயர்ந்து 

மிகுந்தகிளையுடன் விழுதுவிட்டு 
409 சாங்கியசாஸ்திரம் வேராகி 

தருமங்கள் எல்லாம் இலையாகி 
410 ஓதும் வேதங்கள் பூவாகி 

உற்றகல்பங்கள் காயாகி 
411 நாலுவேதப் பழத்தைக்கொண்டு 

நான்முகனென்னும் கிளிமுகக்க 
412 ஹேதுவில்லாமல் அத்திசையில் 

இடிமுழக்கம் போல் ஓசையிட 
413 ஆதிகாலத்து இலுப்பமரம் 

அனந்தங்காட்டிலே விழுந்ததப்போ 
414 விருக்ஷமானது கீழ்விழவே 

மெள்ளவந்தங்கே ஸ்ரீவாங்களும் 
415 ( என் ) பக்தியறிந்த பரமன்தானோ 

பார்ப்பேனோவென்று பரிசுழன்றார் 
416 திட்டெனச்சென்று பார்க்குமளவில் 

சிந்தைகுளிரவே கண்டுகொண்டார் . 


3 / 


ஸ்ரீவாங்கரிஷி பகவானைத் துதித்தல் . 

( தாலாட்டு மெட்டு ) 
417 சிந்தை குளிரவிந்த தெரிசனை நான் காணவென்றால் 

இந்திரனைப்போல் நயனம் எந்தனுக்குத் தந்திலையே 
418 தந்திலையே சோதைமைந்தர தாமரைபோல் ஆயிரங்கண் 

இந்த தெரிசனைக்கு இரண்டுகண்கள் போதாதே 
419 திருவளந்தூர் முடி தாழ்த்தி திருப்பாலூர் கால்நீட்டி 

மருவுதிரு வலதுகையால் மணிமுடிக்கு அணைசேர்த்து 
420 

தயவுடைய தாமரைகண் சந்நியாசி முகம் நோக்க 
பரிபூரணக் கிருபையுடனே பாம்பணைமேற்பள்ளிகொண்டீர் . 

( 1 - வது மெட்டுப்போல் சொல்லவும் .) 
421 தேவர் முனிவர்கள் சித்தர்களும் 

திக்குப்பாலகரும் கின்னரரும் 
422 ஆதிநாதர் திருமுடிக்கு 

அன்புடன்புஷ்ப மாரிசொரிய 
423 சோதிச்சுடரொளி போல்விளங்கும் 

சுந்திரத்திரு மேனிமின்ன 
424 பிரகாசிக்கும் முகமண்டலமும் 

பச்சைமேனிகள் பளபளென்ன 
425 ( என் ) நாதன் இடையில் பீதாம்பரமும் 

நவரத்தின அரைஞாணும் சோதிவிட 
426 அரைச்சதங்கையும் ஒளியழகும் 

ஹாரம்மணிமுத்து மாலைகளும் 
427 ஆலந்தளிரொத்த திருவயிறும் 

அமைந்த அங்கியும் பின்னழகும் 
428 

பாரமரகத மணிமுடிமேல் 

பத்மநாபன் கிரீடம்மின்ன 
429 ஐந்துபடத்தாலே அனந்தர்வந்து 

ஆதிராதர்க்குக் குடைபிடிக்க 


38 


-4 


430 கஞ்சமலரொத்த பாதசேவை 

கண்குளிரவே கண்டுகந்தார் 
431 உகந்துமே அந்த ஸ்ரீவாங்களும் 

ஓங்காரப்பொருளைப் பணிந்தார் 
432 எழுந்திடும்வேனா எப்போவென்று 

ஏற்றிநிற்கவே பக்ஷிராஜன் 
433 பூமலர் தூவி அனைவர்களும் 

போற்றி போற்றி என்றடிபணிய 
434 சியாமளரூபர் சன்னதியில் 

தவளச்சங்கங்கள் ஊதிநிற்க 
435 அன்னம்விளையாடத் தென்றல் வீச 

ஆயர்பாடிக்கிருஷ்ணன் கண்வளர 
436 பொன்னுலகம் போல் அனந்தங்காட்டில் 

புருஷோத்தமரும் கண் வளர்ந்தார் 
437 அங்கம்புளகித்து ஸ்ரீவாங்களும் 

அனந்தபத்மநாபரை ஸ்தோத்திரிப்பார் 
438 பனிபோய் இருள் நீங்கிப் பாஸ்கரனும் 

பாருலகில் வந்து உதித்தாப்போல் 
439 ஓடைக்கமலங்கள் ஒரு நொடியில் 

உள்ளங்குளிர்ந்தங்கே மலர்ந்தாப்போல் 
440 வாடும்பயிருக்கு மழைபொழிந்து 

மனோகரமாகக் குளிர்ந்தாப்போல் 
441 தேடும் பூமியில் திரவியங்கள் 

தரித்திரன்கையில் கிடைத்தாப்போல் 
442 அஞ்சனக்காரன் வெகுதனத்தை 

ஆருமறியாமல் எடுத்தாப்போல் 
443 தஞ்சமென்றங்கே எடுத்தணைக்கும் 

தாயைக்குழந்தைகள் கண்டாப்போல் 


39 


414 கொஞ்சும் கிளிகளும் அன்னங்களும் 

கூடி இனங்களைச் சேர்ந்தாப்போல் 
445 சஞ்சலம் நீங்கியே கையை 

கயைக்கூப்பி 
சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் 

( 2-வது மெட்டுப்போல் பாடவும் . ) 
446 அனந்தங்கோடி சென்மமொழித்து 

அடியேனிடர்களைத் தீர்த்தோனே 
447 தினந்தோறும் நான் தேடிய செல்வமே 

ஸ்ரீகிருஷ்ணாவந்து உதித்திரே 
448 வஞ்சனையாகக் கஞ்சனைவதைத்து 

வந்துலீலைகள் செய்தாரோ 
449 அஞ்சனவண்ணனே ஆதிமுலமே 

அன்புடன் இங்கே உதித்தீரே 
450 முனிவர்கள் இருடியர் மூர்த்திமூவர்கள் 

முப்பத்து முக்கோடி தேவர்கள் 
451 இனியலக்ஷ்மி தேடிய செல்வமே 

என்முன்னேவந்து உதித்தீரே 
452 ஹரி என்ற துணை காணாமல் பக்தன் 

அலைகிறானென்ற கிருபையுடனே 
453 சரியில்லாதகே பால மூர்த்தியே 

( இந்த ) தாதுவில் வந்து உதித்தீரே 
454 ஆப்தபந்து வைக்காணாமல் பக்தன் 

அலைகிறானென்ற கருணையால் 
455 மஜராத்மாவே என் பாலமுகுந்தரே 

( இந்த ) வனந்தன்னில் வந்து உதித்தீரே . 
ஸ்ரீவாங்கரிஷி அனந்தபத்மநாபரைப் பூஜித்தல் . 

( அகவல் மாதிரி சொல்லலாம் .) 
456 அகல நில்லுமென்று சொன்னேன் ஆதிமூலப்பொருளே 

நிர்மலரே நானுமும்மை நித்தியரென் றெண்ணாதே 
457 அடியேன் அபசாரம் செய்துவிட்டேன் ஆண்டவரே 

பொருத்தருள வேணுமய்யா புண்ய புருஷோத்தமரே 
458 சகித்தருள வேணுமய்யா சகலகுண் சம்பன்னரே 

இலக்கும்பணிகள் தரித்த இருபாத பங்கஜரே 


40 


459 இரங்யே கலங்கி மனமயங்கி நின்றவேளையில் நான் 

அலையாமல் வந்துதித்த அனந்தபத்மநாபரன்றோ ( என்று ) 
460 தீர்ககமுள்ள மேனியனைத் தெண்டங்கள் பண்ணியவர் 
மார்க்கமுடன் முககரதம் வந்து பிரதக்ஷணம் 

னமாய் 
461 காக்ஷியுடன் பூஜைபண்ணக் கையிலொன்றுமில்லாமல் தான் 

பார்த்திருக்கும் வேளையினில் பட்டணத்துச் செட்டிவந் 
462 அவன் ஒற்றையடுத்துக் கோடித்துணி போர்த்து - 

பெற்றெடுத்த தந்தைக்கு பிதுர்கர்மஞ் செய்யவென்றே 
405 பச்சரிசி தன்னுடனே மாங்கனியும் வைத்திருக்க 

செட்டிகையில் வரங்கியந்த ஸ்ரீவரங்கள் பூஜைசெய்தரர் 
464 சுத்தி மணிகுலுக்கி தூபதீபங் காட்டி 

பக்தியுடன் நைவேத்தியம் பாங்குடனே செய்து மவ 
465 அல்பக்கனி அரிசி அமுது செய்ய வேணுமென்க 

பத்மநாப ஸ்வாமி பரிவுடனே அமுது செய்தார் . 
மணிமகுடந் தரித்த திருமுடி பூஜயாமி 
சகலரும் துதித்துப்போற்றும் சதுர்ப்புஜம்பூஜயாமி 
திருமகள் வாஸஞ்செய்யும் ஸ்ரீவகம்பூஜயாமி 
பிரம்மனும் உதித்துவந்த திருநாபி பூஜயாமி 
பங்கஜபாதபத்மம் சந்ததம் பூஜயாமி 
தேவர்கள் மலர்செரரிய தேபிதுந்துபிமுழங்க 
சாரணர்கந்தர்வாளும் சங்கீதம்பாடி நிற்க 
சிறந்தபுகழுடையதென் அனந்தர்கண் 

வளந்தார் . 
ஸ்ரீவாங்கரிஷி பகவானுடன் ஐக்கியமாகுதல் . 

( 1 -வதுமெட்டுப்போல் சொல்லவும் .) 
அண்டம் ஈரேழும் அனந்தபாதம் அடியான் தனக்காக அலைந்த 
புண் டரிகமலர் ஒத்தபாதம் பூமங்கைநங்கை உறையும் பாதம் 
கொண்டலாழி சூழ்ந்தமலையாளம்கொல்லங்கொச்சியும் கோழி 
பொக்கி வளங்கொண்ட தென் தேசத்தின் புண்யவான்களும் 

போற் 
அம்புஜமலர் ஒத்தபாதம் அடியேன் தலையின் மேல் அணிந்தே 
ஜென்மபந்தங் கழித்தெறிந்து ஜனனமரணச் சிடுக்கருத்து 
மாய்கைநீங்கியே மாதவரின் மலர்ப்பா கந்தனில் ஐக்கியமானா 
வானவர்கள் சலசலென்று மலர்வருஷமுந் தான் சொரிந்தார் . 

ஓம் - தத் -- ஸத் . 


1 , 


00000 


தமிழில் பாணி சீரீஸ் புத்தகங்கள் . 
1 யஜுல்ஸந்தியா - தர்ப்பணம் 

0 2 
2 ருக்வேதம் 

2 
3 ஸ்யாமளா தண்டகம் 

1 
4 முகுந்தமாலை நாமாவளியுடன் 

2 
5 ஸாமவேத ளந்தியா தர்ப்பணம் 

2 
6 ஸ்தோத்ரமாலா - ஸ்துதிமஞ்சரி 

3 0 
7 கல்பத்ரயம் -3 பூஜைகள் 

5 0 
8 விஷ்னு ஸகஸ் சநரமம் 

70 
9 சுப்ரமண்ய புஜங்க ஸ்தோத்ரம் 

2 0 
10 லக்ஷிமி ஸகஸ்ரநாமம் 

7 0 
11 லலிதா ஸகஸ்ரநாமம் 

7 
12 சப்ரமண்ய பூஜாவிதி 
13 டரூசூத்தம் முதலிய 

2 0 
14 இந்திரா சிவகவசம் 

2 0 
15 ஆதித்யஹிருதான் தோராம் அர்த்தத்துடன் 

2 6 
18 ளௌந்தாயலகரி 

2 6 
17 பஜகோவிந்தம் கோபிகாகீதை 

1 0 
சுப்ரமண்பளகஸ்ரநாமம் 

7 0 
19 லக்ஷிமி அஷ்டோத்தரம் பதடிரையுடன் 

2 6 
20 சிவானந்தலஹரி 

2 
21 யஜுர் உபாகர்மம் 

2 0 
22 நவக்ரஹ ஸ்தோத்ரம் 

0 3 0 
23 பூஜாராமாயணம் - நாமராமாயணம் 

0 1 0 
24 அகிலாண்டேச்வரி அக்ஷரமாலிகா 

1 6 
25 யஜுஸ்லந்தியா பாஷ்யம் 

5 0 
26 சங்கராந்திபூஜை - கோ பூஜை 

2 0 
27 மார்க்கபந்துஸ்தோத்ரம் 
28 நித்யான்னிகம் - தித்யாஷ்டானவிதி 

6 0 
29 ஸதாசிவ கீர்த்தனங்கள் 

1 0 
30 அஷ்டபதி-கீதகோவிந்தம் 

5 O 
31 விஷ்ணுபாதாதிகேசாந்த ஸ்தோத்ரம் 

0 2 ) 
32 தேவிநிதயபாராயணம் 

0 8 0 
33 தேவிகட்கமாலா - நாமாவளியடன் 

1 8 
34 

பகவந்நாம அஷ்டோத்தரகதம்பம் 
35 மகிஷாசுரமர்த்தனி ஸ்தோத்ரம் 

1 0 
36 லலிதாதிருசதி நாமாவளியுடன் 

40 
37 கிருஷ்ணலீலா தரங்கணி ( அச்சில் ) 

1 4 0 
பி , டி . பாணி கம்பெனி, திருவல்லிக்கேணி , மதராஸ் . 


oooooooooooooooooooo 


18 


:: 


oooooooooooo 


ويا 


விளம்பரம் 


5 " 


R. S. சுபலக்ஷமி அம்மாளால் 

பிரசுரிக்கப்பட்ட புஸ்தகங்கள் 
1. வால்மீகி ராமாயணப் பாட்டும் , ஞான ராமாயணக் 
கப்பலும் 

0 
2. குசலவ வாக்கியம் 

... 0 5 0 
3. அனந்தங்காடு 

0 3 0 
4. ஸ்ரீ பார்வதி அம்மன் சோபனம் 

0 5 0 
5. வேதாந்தப் பாட்டுகளும் தினஸரி ஸ்தோத்திரங்களும் 0 6 0 
6. ஜீவநாடகம் முதலிய சில அத்வைதப் பாட்டுகளும் 
பஞ்சீகரண மகா வாக்கியமும் 

0 4 6 . 
7. பஞ்சீகரண கட்டம் 

0 0 6 
8. சாவித்திரி பாடம் 

0 3 0 
9. ஸ்ரீ லலிதாம்பாள் சோபனமும் தேவிபாடமும் 

0 6 0 . 
10. ஐந்து கும்மிகள் 

0 8 ( 
11. குறவஞ்சி ( தர்மாம்பாள் குறம் , வேதாந்தக் குறம் , 
அகண்டவெளிக்குறம் ) 

0 3 0 
12. கலைக்ஞானி தாயுமானார் - மூன்று பாடல்களின் 
விரிவுரை 

0 8 0 


- 


கிடைக்குமிடங்கள் : -- 
R. S. S. அம்மாள் , 
No. 33 , Edward - Elliot Road ,, 

Mylapore , MADRAS. 
பி . டி . பாணி அண்டு கோ , 
1/15 , வெங்கடாசலம் செட்டி தெரு , திருவல்லிக்கேணி . 


R. சுப்பிரமணிய வாத்தியார் & Sons . 

Book sellers & Publishers , கல்பாத்தி , பாலக்காடு . 


